சிவமயம் . 


திருமலைச் சருக்கமென்னும் 
அரியயன் சண்டை 

வர்ணிப்பு 


& 


OcmeGGA 


இஃது 


சிட்டு மூன்றடைப்பு கிராமம் 
V. S. கன்னையா பாவலரால் 

இயற்றப்பெற்று 
மதுரை சிம்மக்கல் தெரு 

புஸ்தக வியாபாரம் 
K. K. சண்முகம் அவர்களால் 

மதுரை தமிழ்நாடு பிரஸில் பதிப்பிக்கப்பெற் 
காப்பிரைட் ) 


1951 


திருமலைச் சருக்கமென்னும் 
அரியயன் சண்டை 

வர்ணிப்பு 


விநாயகர் சரஸ்வதி துதி 


ஆனைமுகத்தோனே ஐங்கரனே வந்தெனை ஆதரிப்பா யிது தருணம் 
விணை யோடிலங்குஞ் சரஸ்பதியேயென் வினைகளைத் தீர்த்திடுவாய் 

( சபை வணக்கம் ) 
அவனியில் ஓர்காலம் அரியயனும் புரிந்த அடி பிடி மல் போர்க்கதையை 
விவரமாய் நந்திதேவர் மார்க்கண்டேயரிடம் விளம்பிய தன்படியே 
எந்தனுக் கியம்பிய தேசிகர் ஊர்பெயரை இந்நிலத்திற் கூறுகிறேன் 
சந்ததம் புகழும் காரியாபட்டியோரஞ் சார்ந்து தென்பாரிசமிலங்கும் 
சிட்டு மூன்றடைப்பு சுப்பக்கோ னாருக்கோர் சிரேஷ்டபுத்ரனின் றியவர் 
ட்டாசங் கோட்டைவளர் கண்ணுற்ற நாயகியை நாடித்து தித்து வந்தார் 
அன்னவள் தன்னருளால் அன்னை சூள் முகிர்ந்து அகிலத்திலே யுதித்த 
ன்னையா பாவலருங் காசினியோரறியக் கணித்ததோர் வர்ணிப்பை 
அதனையான் பாடுகிறேன் அமர்ந்திங் குற்றோ ரனைவோர்க்குமே சாணம் 
இதந் தவறிப் பாசுரத்தில் யேதும் பிழைகளுற்றால் இணக்கமா யதைப் 

பொருப்பீர் 
கதை வரலாறு 
முன் காலம் மாயோன் பிருகு பத்தினியை முனிந்துயிர் வதைத்ததினால் 
கண்ணுற்றச் செய்கையைத் தபோ தன ரறிந்து கார்மேகனுக்கேசாபமிட் 


எத்தனையோ ஜென்மம் யெடுத்திடுவாய் நீயும் என்பாரியைக் கொன்றதினால் 
த்தமியாள் பாவமது உன்னைவிட்டகலாது உலகுள்ளவரை மீளாது 
இவ்விதங்கூறி ரிஷி ஏகினாரப்போது எங்கிமிக நொந்து விஷ்ணு 
எவ்விதமாய் இச்சாபம் நீங்குமோவென்று எண்ணியே தாமோதரனும் 


2 


அரியயன் சண்டை 


மனமது கலங்கியேதான் மர்மமாய் யெழுந்து மந்திரகிரிக் கேகியங்கு 
வன மடர் குகையினுள் தவத்தினராய்ச் சிவனை வருந்தியே துதித்திருந்தார் 
எத்தனை தேவகோடி வருடங்களாக எழுந்திடாமல் வாசுதேவன் 
பக்தியாய்த் தவமியற்ற நந்தியறிந்ததை பகர்ந்தார் பரமனிடம் 
அஷ்ணமே ஈஸ்பானும் அவசரமாகவே அரியோனிடஞ் சென்று 
பக்ஷமாய் யெனையிங்கே பஞ்சாக்ஷர உச்சரிப்பால் பரந்தாமா நீ யழைத்தாய் 
என் பக்தனுக்கு நீ செய்த துரோகமது எம்மையுஞ் சார்ந்ததாகும் 
தன்மையாய் யான் பொருத்தேன் பிருகு ரிஷி சாபமதைத் தாமோதரா 
வையக மீதிலங்குங் காவேரியாற்றின் வடகரை யோரமதாய் ( விலக்குதற்கு 
கைலாயம் போல் துலங்கிப் பரமபதமுற் றிடுங் கஞ்சாபுரிநகரில் 
வளர்கஞ்சா புரீ ஸ்பாரை பச்சைமாலச்சுதனே வருந்தி நீ தவம்புரிந்தால் 
நலம் பெருவாயெனவே நவின்றானாரும் நான் போறேனென மறைந்தார் 
அரியோனதையறிந்து அக்ஷணமே யெழுந்து அவனிதனிற் புகுந்து 
நீரிலங்குங் காவேரி யோரங்கஞ்சாபுரியில் நிலையாய் நின்றுமே மாதவனும் 
கஞ்சாபுரி ஈஸ்பரரை கருத்ததில் நினைந்து கடுந்தவ மியற்றலுற்றார் ( தான் 
வஞ்சக மன துடையோன் வருந்துவதைத் தெரிந்து வந்தரனார் தோன்றியே 
என்ன வரம் வேண்டுமென விஷ்ணுரிஷி சாபமது என்னைப் பீடிக்காதபடி 
எண்ணபனைக்கருதி இன்னாள் பரியந்தம் இருந்தேன் தவத்திலென்றார் 
வெறுப்பாகவே ஈசன் விளம்பியதாவதிச்சாபம் விலக்க வெவராலும் முடியாது 
திருமால்வண்ணனே நீகேள் தயவாயநேகஜென்மம் திரமாயது காமலே தான் 
மச்சமொடு கூர்மரூபம் வராக நரசிம்மமும் மாதவாவிராட்டு தன்வந்திரி 
இச்சையுரும் மோகினியும் நாரதர்பிருது சனற்குமாரர் இப்பத்தும் ஆவிற் 
இன்னும் பரசுராமர் கற்கி பலபத்திரர் இயம்புவேன் வாமனர் (பாவமாகுக் 
உன்னியே கிருஷ்ணராக உதித்திடுவாய் ராமரொடு உகந்துமே வியாசராயும் 
பார்க்கவராகவேதான் நரநாராயண புத்தர் பாரில் தத்தாத்தி சேயராயும் 
தீர்க்கமாய்க் கபிலர் விருஷபர்யஞ்ஞரும் திவ்வியமாய் சுதர்சனர் 
இப்பதினைந்து ஜெனனமும் யோனிசமாயுதித்து நீ இந்நிலத்திலிலங்கிடுவாய் 
தப்பாதென் றீஸ்பரனார் செப்பி மறைந்தார் தாமோதரனைச் சாபந்துடர்ந்து 
மச்சவடிவெடுத்துக் கடலினுள் புகுந்து மாய்த்தார் சோமுகாசுரனை 
அச்சுதனாரதன் பின் கூர்ம சொரூபமென்னும் ஆமையாய் வடிவெடுத்து 
திருப்பாற்கடல் கடையும் மந்திரகிரி மத்ததைத் திருத்தியசையாமலே தான் 
மருப்படாமல் தாங்கி விஷ்ணு வீழாது நிறுத்தியவர் மூன்றானதோர வதா 


வராகரூபம் பெடுத்துப் பாதாளத்தினுள்ளே வையகத்தை யொளித் திருந்த 
இரணியாசனைச் சிதைத்து மாலான பன் றிவாயில் இலங்குகின்ற கொம்பதினா 


1 


வர்ணிப்பு 


3 . 


குத்தியே தூக்கிமேலே கொண்டு வந்து மாயோன் கோளாராய் இப்புவியை 
பத்திரமாய் முன்னிருந்த பழைய ஸ்தானத்திற் பாங்காயமைத்து வை 
வைத்தார் 
திவ்வியமாயப்போத் தினகானுங்கீழ் திசையிலுதித்தவரும் 

புவியில் 
எவ்வியே விரைவாய் மேல்நோக்கி வரும் சமயம் எறிகின்ற அனல் தாக்கிப் 
படிந்துற்ற ருேலர்ந்து பாரில் பிரம்மதேவன் படைப்பதுவுஞ் சிறந்து 
முடியரசுடன் மனுவர் முழக்கமாய் வாழ்ந்திடவே முகுந்தன் மனமகிழ்ந்து 
இருமாப்புக் கொண்டெழுந்து இருக்கும் பதிவிட்டகன்று இரணியாசங் 

( காரனுமே 
திருப்பாற் கடல்சென்று ஆதிசேஷன் 

மீதில் திருயோக நித்திரை செய்தார் 
அவ்விஷயந் தெரிந்து அவசரமாய்ப் பிர்மன் ஆக்ரோஷங் கொண்டுமேதான் 
தவ்வியேதான் குதித்துத் தாமோதரனைப்போய்த் தண்டிக்கத் தான் நினைந்து 
திண்ணமதாய்த் துணிந்து இச்சைவழி புகுந்து திருப்பாற் கடலடைந்து 
உண்ணிமிகச் சினந்து மால்வண்ண னோரம் ஊக்கமாய் நின்றயனும் 
ஆரடா கெர்வமுடன் ஆழிநடுமத்தியிலே அசட்டைய தாய்த் துயில்வோன் 
பாரடா 

கண்விழித்து இங்குற்ற பெரியோரைப் பணிவதில்லை யோடாநீ 
எழுந்துமே விரைவாய் வந்தென்னைத் தொழுதிடுவாய் இல்லாதே யாமாகில் 
இழுத்துன் மமதைறை யொடுக்கிடுவேன் பார் இச்சணப் பொழுதினிலே 
பாதாளத்தில் மறைத்த பாரத்தைத் தூக்கிவந்த பவுசதைக் காட்டியிங்கே 
தாதனே நீயமேதான் சேஷசயன மீதில் தைரியமாய்த் தூங்குகிறாய் 
என்றய னுரைத்திடவே யெழுந்து மேவிஷ்ணு ஏண்டாயென் மகனே நீயும் 
நன்று நன்றென்னோடு யெதிர்த்து வழக்காடுதற்கு நாடியிங்கு வந்தனையோ 
ஆதிசிவனோர் நாளுன் சிரசைக்கிள்ளியதை அமைத்திடத் தெரியாதவன் 
நீதிமிகப்பேசவந்தாய் நிஷ்டூரா நீயென்முன் நில்லாதே போய்விட்டா 
கற்றகவிக் குகந்த கலைமகளுன்னிடமிருந்தும் கசடறிவுநீங்காத கேள்வனே 
ஏற்றங்கொண்டிங்குவந்து யென்னோடெதிர்க்கஎர்க்குமோ உன்வலிமையென 
பாண்டுரங்கன் பலவிதமாய்ப் பகர்ந்திடவே வே தன் பரிகாசமாய் நகைத்து 
மண்டில் நீ யேறிவரும் வாகனத்தாலேச்சுனக்கு மறதியோ யுணர்ந்து பாரு 
மீனுருக்கொண்டு நீயும் நீந்தியே சாகரத்தில் மிதந்துலாவுந்தருணம் 
ண்ணைப்பிடிங்கியுனை சிவன் கொக்காயுதித்துக் கௌவினதும் அறியாயோ 
மாதை நீ யணைந்து நரகாசுரனையப் பூவையாள் பெற்ற தரியாயோ 
மோதரா புவியை நீயேந்தியவராகக் கொம்பை தரித்தாரேன் சிவனார் 
னக்கு மகனா நீ அல்ல நானுன் புத்திரனா என்ன தான் பதில் கூறுகிறாய் 
அனல்விட்டெறிகின்ற அக்கினிக்கு விறகது தானாகுமோ தந்தையதாய் 
ற்றுப்பாருன் நாபிதனில் நானுதித்திட்டாலும் உனக்குண்டோ படைப்புத் 

( தொழில் 


அரியயன் சண்டை 


அற்றதோ ரென்சிரசை அரைநிமிஷத்தி லமைப்பேன் அதையிகழ்ந்து பேச 

( வந்தாய் 
பல்லுயி ரனைத்தையும் பாரில் சிருஷ்டிக்கும் வல்லோன் பணிந்திடுவா 

( யென்னையும் நீ 
வல்லபங்கொண் டாயானால் யுத்தம் புரிந்திடுவோம் வந்தெதிர்ப்பாய் போர்க் 

( களத்தில் 
என்று நான் முகன் கூற யெழுந்து கண் சிவந்து எம்பெருமாள் கோபமுடன் 
நின்றிரு புஜந்தட்டி நானுன்னை வேதாவே நினைக்கிறேனென் பிள்ளை யென 
மன்றிவ் வுலகனைத்தும் என்னுள் ளடக்கமது மக்களுள் நீயொருவன் 
அன்றிவே றில்லை போடா திருடனைப் போல ஆக்ரமித்துப் பேசாதேயென 
பூமன் முன் னிவ்வாறு பாண்டுரெங்கப் பெருமாள் புன்சிரிப்பதா யுரைக்க 
தாமோதரனுடைய குறிப்பையறிந்து மிகத் தாஷ்டி கமாய் நான் முகனும் 
கடுஞ்சொற்கள் தான்பகரக் கேட்டுநெடியோனுங் கைகலந்து சண்டை 

( செய்தார் 
வடுவில்லா மார்பதனைத் தட்டிப்புய வலிமை வல்லபங்கள் தான் பேசி 
திட தொண்டு நாரணனும் சிங்கக்குட்டியைப் போல் திசைமுகனைப் பாய்ந்தி 
விடநாகம் போல்சீறிவிதியோன் சினங்கொண்டு விமலனைத் தானடிக்கடலே 
கெட்டியாய்க் கைகோர்த்து முன்பின் தள்ளிக் கீழ்மேலாய்ச் சுற்றிவந்து 
எட்டிப்பிடித்திழுத்து இருவருமாய் நேர்ந்து ஏகப்பிர பல்யமதாய் 
முட்டியே தைரியமாய் யொருவருக்கொருவர் மோதியே நிலைகுலைந்து 
அட்டகாசத்துடனே வெற்றி வெற்றி யென்று அரியோனும் வேதனுமாய் 
மட்டங்காப் போர்புரிந்து புடவியது குலுங்க மாயவன்றன் மார்பினிலே 
விட்டாரோர் குத்ததுவும் நான் முகத்தோனும் விமலன் துடை தட்டி யேதான் 
கெட்டியாய்க் கைமடித்து பிர்மன் முதுகிற் கிட்டும்படி தாக்கிடவே 
மாயவனையே தூக்கி விண்ணில்கிருகிரென மகாப்பலமாய் விட்டெரிய 
வாய்வுஸ் தம்பனமாய் நேருக்கு நேராய் வந்து நின்று கேசவனும் 
கோர்த்தந்தப் பூமனையும் பிடித்து மேயிழுத்து குயவன் திகிரி போல்சுற்றி 
வீரத்தனமாக தொந்தத்தஞ்செய்து விஷ்ணுவும் அயனாரும் 
செவ்விழிகனல்பறக்க நறநறெனப்பற்கடித்து சினங்கொண்டு நெஞ்சுரமா 
தவ்வியிருபேருங் கையோயாமலே தாக்கித் தன் தன் சமர்த்துடனே 
கொடுஞ்சமர் தான் புரிய அண்டங்கிடுகலங்க குவலயமெல் லாங்குலுங்க 
மடுவும் நீராழியுமே வற்றியே யுள்ளடங்க மகாப்பெரும் போர்புரிய 
பிர்மாவுங் கோபமதாய் ஆதிசிவனோர்காலம் பிரியமுடனே கொடுத்த 
திரமான சிவப்படைக் கலத்தையன்னோந் தீவிரமதாயெடுத்து 


( 


வர்ணிப்பு 


5 


கொடுமாத்தில் நாணேற்றி விஷ்ணுமார்புக்குகேர் குறிவைத்தங்கெய் திடவே 
நெடுமாலதையறிந்து பிரமாண்டக் கோபம் தாய் நெஞ்சில்வை பாக்யமுடன் 
மாசுபுகள் பூசுரரும் யெங்களும் போற்றுகின்ற மணிவில்லைத் தானெடுத்து 
தேசசுடன் நிறுத்திப் பூஜை செய்துரிய ஜெபதபங்களை முடித்து 
வாசமது திமிர்ந்து தாம் தாமெனக்கமழும் வரிவில்லினிற் குகந்த 
ஈசனால் முன் கிடைத்த சிவப்படைக்கலத்தை எடுத்தந்த நாணில்வைத்து 
விட்டார் பகழியதை அயன் மார்புக்குநேராய் விமலனெனு மாயோன் 
கட்டுக்கடங்காதபடி விஷாக்கினிகள் பறக்கக் கார்மேகனெய்த பாணமது 
நான் முகத்தோன் தொடுத்த அஸ்திரத்தோடு நாடியொன்றோ டொன்றாய் 
தான்சிதறி இங்கிலத்தில் யெங்கும் வடவாக்கினி தலைாய்க் கிளம்பியங்கே 
படீர்படீரென வெடித்து ஆங்காங்கதுகள் பலமான போர்புரிய 
திடீர்த்திடீரெனவே வெடிக்கின்ற சப்தம் திசைகளெட்டும் நடுநடுங்க 
சரங்கள் மழைமாரியதாய் யெத்தனையோ கோடி சங்கமாய் வகைபிரிந்து 
உரங்கொண்டு போர்புரியும் வல்லபங்கண்டு உரைப்பதற்கு நாவுமில்ல 
இருவர்விட்ட பாணமுமே ஒருவர் கொடுத்ததால் இணை தகுந்த அஸ்திரங்கள் 
பருவகாலத்திடி போல் ஒன்றுக்கொன்று மோதிப் பாய்ந்து டே அகாயமதில் 
எங்கும் அக்கினிமயமாய் ஊடுருவுஞ்ஜெந்துக்களை எரித்துத் தனலாக்குவதும் 
வெண்கோபங்கொண்டு மட்டுப் படாதபடி விசிரியடிக்கிறதும் 
முஸ் திப்பதாகவேதான் பாணங்கள் செய்யுத்தமதை முனிவர் முதலான வரும் 
நிஷ்கரித்து மேபார்த்து நிலை குலைந்தவர்கள் நின்றுமனங் கலங்கிடவே 
மால்வண்ணனானவரின் புத்திரன் பூமனுமே மனமொப்பிவிட்டபகழி 
தோல்வியடை யாமலேதான் எத்தனையோ காலம் துன்புற்றது கீழ்நோக்கி 
இனிமே லவரவர்கள் எதிரிகளைக்கண்டு யெரிப்போ மென நினைந்து 
துணிவாய்ப் பிரிந்தவைகள் ஒன்று சேர்ந்திடாமல் துள்ளிவிளை யாடி வரும் 
அஸ்திரங்களை யறிந்து அசுரர் முதலானவரும் அந்தந்தி தேவருமே 
விஸ்வேசனிடத்தினிலே சென்று தாழ்பணிந்து விளம்புவார் சண்டைவிபாம் 
பாலாழிமாயவர்க்கும் நான்முகத்தோனுக்கும் பகுத்தறிவிப்போதில்லை ( மாய் 
பூலோகந்தானறிய நான் பெரியோன் நீபெரியோனெனப் புகன்றிரு பேர்களு 
மகேஸ்வரர் பாசுபதா அஸ்திரங்களை விடுத்து மகாக்கொலைகளுண்டா 
டாகப் ( மீறி 
போகிறார்கள் போலிருக்கு கணைகளின் வேகமது பொல்லா அக்கினிச்சுவா 
மண்ணுலகும் விண்ணுலகும் பொருக்கமுடியாது மாயனயனார் தொழிலும் 
திண்ணமாய் நடவாது சாம்பவமூர்த்தியெனத் தெண்டனிட்டா செல்லோ 
சிவனுமே தேவர்களைக் கண்டு மனமகிழ்வாய்ச்சிரித்துரைப்பா ரச்சமய ரும் 
தவறியவர் சிரசிலுற்ற தாழம் பூவதுவுந் தலைகீழாய் வந்திடவே (பின் 


6 அரியயன் சண்டை 

( பின் 
விடைகொடுத்தவர்களுக்கு வேண்டிய விதங்கள் சொல்லி விரைவிலனுப்பிய 
கடைக்கண் கூர்ந்தேசிவனார் உமையவளிடங் கனிந்துரைத்தா ரவ்விஷயம் 
பதிவிரதா சிரோண்மணியே படைப்பவனுங் கார்ப்பவனும்பலிகொண்டார்க 

ளேயானால் 
திநிநிக்ஷேமம் புவியில் நிலைநிற்பதெவ்வாறு நீவிடைகொடென் றீஸ்பானும் 
அணுகித் திருப்பாற் கடலில் அரியயன் போர்புரிவதை அருகில் போய்த் 
மதுவர் ஜெனனமதுமறைவுபடுமெனவே மனதுள் நினைந்தாசிவன் தானறிந்து 
அக்கினிக்கம்பமதாய் அடிமுடி தோன் றாமலே தான் அவ்விருவர் யுத்த நடு 

மதியத்தில் 
பக்கமாய்ப் பொருதாதபடி அனல்விட்டெறிந்திடவே பதைபதைத் 

( தரியயன்துயரடைந்து 
கையிலுற்ற அஸ்திரத்தை கீழேவிட்டெரிந்து கிலேசமுற் றேங்கிநின்று 
வையகம் புகழ்ந்திடவே அரியயனுஞ் சபதம் வைத்துறுதி கொண்டதாவது 
அக்கினிக்கம்பமதின் அடியைமாயோனறிந்தால் அவரைப்பூமன் பணிவ 

( தாயும் 
எக்கியுயர் முடியதனை அயன் கண்டாலரி தொழுவதாயும் இசைந்து முறி 

( வைத்திருபேரும் 
உன்றி ரூபமெடுத்து பால்வண்ணனுமே பார் தனையே துளைத்து 
இயன்றவரை போய்ப்பார்த்தும் இயலாமல் விஷ்ணு ஏங்கி வெளிவந்து 
அயனன்னப் பக்ஷி வடிவதனைத்தாங்கியவர் ஆகாயம் யேகினரே நின்மூர் 
புயற்காற்றாயங்கிருந்து புறங்காட்டிவந்த தாழம் பூவதைக்கண்டு நான் 

[ முகனும் 
ஆத்ன மூர்த்தியரின் திருமுடியைக்காண ஆவலுடன் போகிறேன் நான் 
கேதகியே நீயுமேதான் யெங்கிருந்து வருகிறாய் கிருபையாய்ப் பதில் 

( கூறெனவே 
புஷ்பமது தானறிந்து வேதனிடத்தில் புன் சிரிப்பாய்ச் சொன்ன தாவது 
விஸ்வேசன் றன் முடியை விட்டுப்பிரிந்து வெகுநாள் விண் கடந்து மண்காண 
முடியாமல் யான் தவிக்கும் வேளை தனிலே நீ முக்கண்ணன் செஞ்சடையை 
கடிதாய்ப் போய்த்தான் 

பார்க்க இயலாதெனவே கனிந்து தாழம் பூவுரைக்க 
விதியோன் கேதகியைக் கூர்ந்து உன்னைச் சிவனார் வேண்டியென்னோடனுப் 

( பியதாய் 
நிதியற்ற சாட்சியது சொல்லென்றுங் கெஞ்சி நீ இவ்வாபத்துக்குதவுமென 
மன்றில் நின்றிவ்விதமாய் இயம்பிடு சகோதரனே மாதவனெதிரே நீயும் 
நன்று நன்றுதானெனவே நாட்டிலுள்ளோர் மகிழ நாரணனெனைப் பணிவா 

( னென 
அவ்வார்த்தைக்கே இணங்கி கேக்கியும் வேதனுமாய் அடிவா சப்புவியில் 

( வந்து 
1 


வர்ணிப்பு 


7 


எவ்வியடி காணாதியங்கிப் புவியிலுற்ற விஷ்ணுவிடம் எவ்வா றியம்பினது 

( கேதகியென்றால் 
எந்நாளும்யீசனுட சிரசதனிலேயான் இணைபிரியாதே இருந்தேன் 
வண்ண முடி காண்பதற்கு பிர்மனங்குவந்தவிபாம் வழுத்து தற்காய் 

[ இங்குவந்தேன் 
என்றது தாழம் பூவும் யியம்பியதே பொய்சாக்ஷி ஏற்றவாரிசையுடனே 
விண்டதை நிச்சயமாய் மாலோனுந்தான றிந்து வேகமாய்க் கிலேசமுடன் 
எழுந்து மே மாயவனும் நான் முகனை வணங்க எத்தனித்தா பச்சமயம் 
மழுவேந்துங்கையுடைய பரமேஸ்பானாரும் மகாக்கொடுங் கோபமுடன் 
மலையாய்யெரிந்தகம்பம் மாரிச்சுயரூபமதாய் மகேஸ்பர னாரவரும் 
காளையதின் மீதேறி அரியயனிருவரின் கண் முன்பு தோன்றியவர் 
கேதகியைக் கூர்ந்து மேதான் யே துரைத்தாசென்றால் கேடுகெட்டபுஷ்பமே நீ 
வாதுக்காய் வேதனெந்தன் சிரசைக்கண்டானெனப் பொய்வார்த்தையைப் 

( பகர்ந்ததினால் 
ஆலயத்திற்காகாமலுன்னை யாரொருவாணிந்தாலும் அவர்களுக்கு மண 

( மின்றியேதான் 
நிலைகடந்தூருக்கப்பால் வசித்திடுவாய் நிஷ்டூராநில்லாதே சென்ரமன் 

( னென்றவுடன் 
அவ்விஷயம் அறிந்து தாழம் பூவானதும் அவரடிபணிந்திடவே சிவனும் 
எவ்வுலகிலும் உன்னை யெனன்பராதரிப்பார் எழுந்து போவென்றதன் பின் 
பிர்மன் றனைப்பார்த்து பொய்யான சாக்ஷியொடு பேதகமாய் எனது 
சிரசதைக்கண்டது போல் விஷ்ணுவை ஏமாற்றஞ் செய்ததாலுனையெவரும் 
துதித்து மேபோற்றாமல் கோவில் குளமில்லாது துஷ்டாபோவாயென்றா 
சதி செய்யவேகருதி பைரவியையழைத்துச் சரிசெய்நீ யென்றனரே ( னார் 
அக்குறிப்பைத்தானரிந்து ஆயுதத்துடனே அங்குதோன்றிப் பைரவியும் 
பக்கமதில் நின்றதோர் வேதாவின் ஐந்தாவது தலையை 
கத்தியால் வீசிடவே சிரசதுகீழ்விழக் கதறியே அயனாரும் 
பைரவியின் பாதமதை பணிந்து விதியோன் பகருவாரோர் வசனம் வே 
விரைந்து பொய்தானுரைத்த சிரசறுப்பட்ட தினியெனை விட்டுவிடுங்களென 
அவ்விதம் பிர்மன் கூற ஆக்ரோஷங் கொண்டுசிவன் அன்னவரைக் கொன் 

றிடவே முயன்றார் 
தவ்வியப்போவிஷ்ணு அதையறிந்தீசனின் தாழ்பணிந் தேதுரைப்பார் 
அயனார் தனை வதைத்தா லவனியிற் ஜனனம் அவதரிப்ப தெவ்வாறு [ மென் 
தயை செய்து விட்டிடுங்கள் தலையறுபட்டதுடன் தப்பித்துப் போகட்டும் 
அதற்கிணங்கி ஆதிசிவன் அரியோனைப்பார்த்து அன்பாக பேது சொல்வார் 


8 


அரியயன் சண்டை வர்ணிப்பு 


இதமுடனுன்னை இந்நிலத்தி லுள்ளோர்கள் ஏற்றித் துதிப்பதோடு 
ஆலயமமைத்துனக்கு பொங்கல் நைவேத்தியம் அன்பாயவனியிற் செய்வார் 
நீலமேகஸாமளா யுன்னெ தாஸ்தானம் நீசெல்லென்றேகினாரீசன் ( கள் 
அன்று முதலெந்நாளும் அயனுக்குக்கோவிலற்று அவரைத்து தியாமலெவரும் 
நன்றிகெட்டகே தகியும் நாட்டிலெக்கோவிலுக்கும் நாட்டமில்லா தாகினதே 
அரியயன் சண்டைதனை அறிந்தோர்க்கும் வாழி அதைப் படித்தோர் 

( கேட்டோர்க்கும் வாழி 
கிருபையுடனிசைத்தோரும் இதை அச்சிலிட்டோர்க்கும் வாழி 
கிருஷ்ணனை துதிப்போர்க்கும் வாழியதே . 


அரியயன் சண்டை வர்ணிப்பு முற்றிற்று 


சுபம் . 


சுபம் ! 


சுபம் ! 


இதிற் பிழை திருத்தியவர் 
மா . க . மு . கருப்பணக் கோனார் , அம்பலத்தாடி சிலைமான் , P.O. 

இதை அச்சிடும்படி கேட்டுக்கொண்டவர்கள் 
1 ஸ்ரீமான் உ . பொன்னுச்சாமிக்கோனார் , மந்திகுளம் , திருமால்புரம் 
2 S. ராமச்சந்திரன் , கடுக்காக்குளம் , நாலூர் P.O. 

[ P. O. 
3 M. செல்லக்கோனார் , அல்லிக்குளம் , அருப்புக்கோட்டை 

P.O. 
4 

K. சின்னச்சாமி பூசாரி , திருநகர் , திருப்பரங்குன்றம் . 
5 S. R. முத்துராமலிங்கக் கோனார் , ஜாரிசித்தாலங்குடி , 

நிலக்கோட்டை தாலுகா . 


311 


புத்தக விளம்பரம் 


ரூ . அ . பை . 
ஸ்ரீ மகாபாரத வசனம் 

2500 
ஸ்ரீமத் கம்பராமாயண வசனம் 

15 ) O 
திருவிளையாடற் புராணம் 

500 
ஆதிபர்வம் 

500 
விக்கிரமாதித்தன் கதை 

4 0 0 
ஸ்ரீராமர் அஸ்வமேதயாகம் 

500 
விராடபர்வம் 

3 8O 
தருமர் அஸ்வமேதயாகம் 

28O 
பஞ்சபாண்டவர் வனவாசம் 

180 
அபிமன்னன் சுந்தரிமாலை 

18 O 
மதனகாமராஜன் கதை 

18 O 
வைகுந்த அம்மானை 

18O 
அல்லியரசாணிமாலை 

100 
நளச்சக்கரவர்த்தி கதை 

100 
ருஷ்ணன் தூது 

1 0 0 
கோவிலன் கதை 

012 O 
சித்திரபுத்திரன் கதை 

02 ) 
மயில் ராவணன் கதை 

() 120 
கர்னமகாராஜன் சண்டை 

0 120 
தேசிங்குராஜன் கதை 

O 12 ) 
மதுரைவீரன் கதை 

0 120 
நல்லதங்காள் கதை 

012 O 
சிறுத்தொண்டபத்தன் கதை 

012 ) 
ஏணி ஏற்றம் 

0 120 
கருடபுராண வசனம் 

0120 
புவனேந்திரன் அம்மானை 

180 
மின்னொளி குறம் 

0 120 
துரோபதை குறம் 

O12 O 
பவளக்கொடிமாலை 

012 O 
மரியாதைராமன் கதை 

0120 
வாலிமோக்ஷம் 

012 0 
இன்னும் மற்ற தேவையான புஸ்தகங்களும் வேண்டுவோர் 
நேரிலும் வி . பி . மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம் . 

K.K. சண்முகம் 
புக்ஷெல்லர் & பிக்சர் மெர்ச்சண்ட் 
சித்தூர் . கள்ளிக்குடி மார்க்கம் 
மதவநாயக்கனூர் போஸ்டு 


